( C ) 


தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TN / CCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 2 . 40 காசு . 


பப் 
" பட்ட 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


உமயே வெல் 


வல்லும் 


எண் 45 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 30 , 2011 
கார்த்திகை 14 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு 

செப்டம்பர் திங்கள் 26 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : - 

சட்ட எண் 28/ 2011 . 
2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரிச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1 ) இந்தச் சட்டம் 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரி ( ஐந்தாம் குறுந்தலைப்பும் 
திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
32/ 2006 . 


2 . (இதன் பின்னர் முதன்மைச் சட்டம் எனக்குறிப்பிடப்படுவதான ) 2006 - ஆம் 70 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரிச் சட்டத்தின் 70 - ஆம் பிரிவில் (2 ) - ஆம் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
உட்பிரிவில் , - 


(1 ) இரண்டு இடங்களில் வரும் " அனுப்புதல் அல்லது மாற்றுதல் " என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக “ விற்கப்படுதல் அல்லது அனுப்புதல் அல்லது மாற்றுதல் ” 
எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 2 ) " அனுப்புநர் அல்லது மாற்றுநர் " என்னும் சொற்றொடர் வரும் 
இடங்களிலெல்லாம் " விற்பனையாளர் அல்லது அனுப்புநர் அல்லது மாற்றுநர் எனும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


3 . முதன்மைச் சட்டத்தின் ஆறாம் இணைப்புப் பட்டியலில் 9 - ஆம் வரிசை ஆறாம் 
எண்ணுக்கும் அது தொடர்பான பதிவுகளுக்கும் பின்பு , பின்வரும் வரிசை எண்களும் இணைப்புப் 
பதிவுகளும் , முறையே சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பட்டியலுக்கான 
திருத்தம் . 


DTP - IV -2(T)( 45)- 1 


[ 1 ] 


" 10 . 


சேர்க்கைகள் உள்ள அல்லது சேர்க்கைகள் அல்லாத பெட்ரோல் . 


11 . | 


உயர்வேக டீசல் எண்ணெய். 


12 . 


இலகுரக டீசல் எண்ணெய். . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2011 - ஆம் ஆண்டு 

செப்டம்பர் திங்கள் 27 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 30 / 2011 . 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரிச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரி குறுந்தலைப்பும் 
( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
( 2) ( a ) இச்சட்டத்தின் 5 - ஆம் பிரிவு நீங்கலான வகைமுறைகள் , 2011 - ஆம் 
ஆண்டு , ஜூலை திங்கள் 12 - ஆம் நாளன்றே நடைமுறைக்கு வந்துவிட்டிருப்பதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


ன 


( b ) 5 - ஆம் பிரிவானது 2011 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 3 - ஆம் 
நாளன்றே நடைமுறைக்கு வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
32 / 2006 . 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 
2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரிச் சட்டத்தின் முதலாம் இணைப்புப் 
பட்டியலில் , - 


முதலாம் 
இணைப்புப் 
பட்டியலுக்கான 
திருத்தம் . 


( 1) பகுதி - B - இல் , 


( a ) " நூற்றுக்கு 4 விழுக்காடு வீதத்தில் வரிவிதிக்கத்தக்க பொருள்கள் 
என்னும் தலைப்பிற்குப் பதிலாக , " நூற்றுக்கு 5 விழுக்காடு வீதத்தில் வரிவிதிக்கத்தக்க 
பொருள்கள் எனும் தலைப்பானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


( b ) 2 - ஆம் வரிசை எண்ணுக்கு எதிரில் உள்ள பதிவுகள் 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 


(c ) 27 - ஆம் வரிசை எண்ணின் (i) மற்றும் (ii ) ஆகியவற்றிற்கு 
எதிரில் உள்ள பதிவுகள் விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 

( d ) 127 - ஆம் வரிசை எண்ணுக்கு எதிரில் உள்ள பதிவுகள் 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


(2 ) பகுதி - C - இல் , 


( a ) " நூற்றுக்கு 12 .5 விழுக்காடு வீதத்தில் வரிவிதிக்கத்தக்க பொருள்கள் 
என்னும் தலைப்பிற்குப் பதிலாக , நூற்றுக்கு 14 .5 விழுக்காடு வீதத்தில் விரிவிதிக்கத்தக்க 
பொருள்கள் எனும் தலைப்பானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(b ) 9 - ஆம் வரிசை எண்ணிற்கும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் 
பின்பு , பின்வரும் வரிசை எண்ணும் பதிவுகளும் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( 9 - A ) பீடி மற்றும் புகையிலை பீடி ; 


( c ) 13 - ஆம் வரிசை எண்ணிற்கும் அது தொடர்பான பதிவுகளுக்கும் 
பின்பு , பின்வரும் வரிசை எண்ணும் பதிவுகளும் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது: 


“ ( 13 - A ) (i ) கைத் தொலைபேசி ( கைப்பேசி ) 

(ii ) ஐ - பாட் 
( iii ) ஐ - போன் 


DTP - IV - 2(T )(45 ) - 2 


( iv ) எல் .சி . டி திரை எல் . இ .டி .திரை 


( v ) டி. வி . டிக்கள் மற்றும் சி .டிக்கள் 


( vi ) மேற்சொன்ன அனைத்து இனங்களின் பாகங்கள் மற்றும் 

துணைக்கருவிகள் . . 


இரண்டாம் 

3 . முதன்மைச் சட்டத்தின் இரண்டாம் இணைப்புப் பட்டியலில் 12 - ஆம் வரிசை 
இணைப்புப் எண்ணிற்கும் அது தொடர்பான பதிவுகளுக்கும் பின்பு , பின்வரும் வரிசை எண்ணும் 
பட்டியலுக்கான 

பதிவுகளும் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 
திருத்தம் . 

" 13 . (i ) உற்பத்தி செய்யப்படாத கச்சாப் புகையிலை மற்றும் புகையிலை கழிவு ; 


( ii ) குட்கா , பான் மசாலா ; 
(iii) சுருட்டுகள் மற்றும் சிகரெட்டுகள் , சிறிய மெல்லிய 

சுருட்டுகள் , புகையிலை அல்லது புகையிலைக்குப் 
பதிலாக அமைந்தவற்றலான புகைப்பொருள்களிலான 
புகைச் சுருள்கள் ; 


இம்மாநிலத்தில் நூற்றுக்கு 20 
முதலாம் 

விழுக்காடு. ”. 
விற்பனை 
முனையில் 


( iv ) உரக்கா உறட்கு புகையிலை; 


( v ) புகைக் குழாய்கள் மற்றும் சிகரெட்டுகளுக்குரிய புகையிலைக் கலவை ; 


( vi) சீராக்கப்பட்ட அல்லது மறுபடி தயாரிக்கப்பட்ட புகையிலை; 


( vii ) மெல்லக்கூடிய புகையிலை ; 


( viii ) மெல்லக்கூடிய புகையிலையைக் கொண்டிருக்கிற தயாரிப்புகள் ; 
( ix ) ஜரிதா , வாசனையூட்டப்பட்ட புகையிலை ; 


( x ) புகையிலையிலான மூக்குப்பொடி மற்றும் புகையிலையிலான 
மூக்குப்பொடியைக் கொண்டிருக்கிற தயாரிப்புகள் ; 


( ix ) புகையிலை வடிப்பு மற்றும் சாரம் ; 


( xii) வெட்டப்பட்ட புகையிலை; 


( xiii ) இணைப்புப் பட்டியல்கள் எதனிலும் குறித்துரைக்கப்படாத பிறவாறான 
புகையிலைத் தயாரிப்புகள் . 


4 . முதன்மைச் சட்டத்தின் நான்காம் இணைப்புப் பட்டியலில்: 


நான்காம் 
இணைப்புப் 
பட்டியலுக்கான 
திருத்தம் 


( 1 ) பகுதி - A மற்றும் அதன் கீழ் உள்ள அனைத்துப் பதிவுகளும் 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


(2 ) பகுதி - B - இல் , 


( a ) 1 - ஆம் வரிசை எண்ணுக்கு எதிரில் உள்ள பதிவானது , அந்த 
வரிசை எண்ணின் பதிவு (i ) ஆக மறு எண்ணிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் அவ்வாறு 
மறு எண்ணிடப்பட்ட பதிவு (i)- க்குப் பின்பு , பின்வரும் பதிவுகள் புகுத்தப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


பாண 


உ 


" (ii ) மனித ஆற்றலால் இயங்காத அல்லது மிருகங்களால் இயக்கப்படாத 
வேளாண் உபகரணங்கள் , திவலைப் பீற்றிகள் , தெளிப்பான்கள் மற்றும் சொ 
பாசன சாதனங்கள் மற்றும் அவற்றின் பாகங்களும் துணைக்கருவிகளும் 
உள்ளடங்கலாக . ". 


(b ) 14 - ஆம் வரிசை எண்ணிற்கும் அது தொடர்பான பதிவுகளுக்கும் 
பின்பு , பின்வரும் வரிசை எண்ணும் பதிவுகளும் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 14 - A ( i) கரும்பு அல்லது பீட் சர்க்க ரை மற்றும் திட வடிவிலான 
இரசாயனத்தால் சுத்தம் செய்யப்பட்ட கருப்பு வெல்லம் . 


( ii ) பனஞ் சர்க்க 


ரை. ; 


( c ) 17 - ஆம் வரிசை எண்ணிற்கும் அது தொடர்பான பதிவுகளுக்கும் பின்பு , 
பின்வரும் வரிசை எண்ணும் பதிவுகளும் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 17 - A (i ) இரசாயன உரங்கள் 


( ii ) புழு பூச்சிக் கொல்லிகள் , பூச்சிக் கொல்லிகள் , கொறி விலங்கு 
கொல்லிகள் , நோய் நுண்மக் கொல்லிகள் , களைக்கொல்லிகள் , பூஞ்சனக் கொல்லிகள் , 
மூலிகைக் கொல்லிகள் மற்றும் அவற்றின் கலவைகள் , கணைத் தடுப்பான்கள் , தாவர 
வளர்ச்சி சீராக்கிகள் , தாவர ஊட்டச்சத்துக்கள் , மைக்ரோ ஊட்டச்சத்துக்கள் , தாவர 
உரங்கள் , நோய் எதிப்பான்கள் மற்றும் அனைத்து வகையான மற்றும் வடிவிலான 
ஜிப்சம் " ; 


(d ) 65 - ஆம் வரிசை எண்ணில் " ஐந்நூறு கோடிகள் என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக " ஐந்து கோடிகள் எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


(e ) 77 - ஆம் வரிசை எண்ணிற்க்கும் அது தொடர்பான பதிவுகளுக்கும் 
பின்பு , பின்வரும் வரிசை எண்ணும் பதிவுகளும் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 77 - A . இந்தியாவில் தயாரிக்கப்படும் அல்லது உற்பத்தி செய்யப்படும் துணிகள் 
அல்லது நெய்யப்பட்ட துணிகள் : 


(1 ) பட்டு மற்றும் பட்டுக் கழிவினால் நெய்யப்பட்ட துணிகள் 


(2) (i) முடிவார்ப்பட்டைகள் நீங்கலாக நெய்யப்பட்ட நார்க் கம்பளித் துணிகள் 


(ii) முடிவார்ப்பட்டைகள் நீங்கலாக சீர்செய்து நெய்யப்பட்ட கம்பளித் 


துணிகள் 


பட 


லான 


( 3) நெய்யப்பட்ட பருத்தித் துணிகள் 
(4) (i) செயற்கைச் சேர்ம இழை நூலினாலான நெய்யப்பட்ட துணிகள் 

( ii ) செயற்கை இழை நூலினாலான நெய்யப்பட்ட துணிகள் 
(5 ) (i) செயற்கைச் சேர்மத் தரநிலை இழைகளினால் நெய்யப்பட்ட துணிகள் 

( ii) செயற்கைத் தரநிலை இழைகளினால் நெய்யப்பட்ட துணிகள் 


பபட்ட 


( 6 ) (i ) கம்பளி , பருத்தி அல்லது மனிதத் தயாரிப்பு இழைகளினால் 
நெய்யப்பட்ட அடுக்குத் துணிகள் மற்றும் மெத்தென்ற வகைத் துணிகள் 


( ii) பூத்துவாலைத் துணிகள் மற்றும் அதைப் போன்று நெய்யப்பட்ட 
பூ மெத்தைத் துணிகள் மற்றும் கொத்து வகைத் துணிகள் 


(iii ) மென்வலைத் துணி 


( iv ) பருத்தி அல்லது மனிதத் தயாரிப்பு இழைகளினாலான பூவணிகளில் 
நீள் கண்டுகளில் அல்லது பூவேலைத் துண்டுகளில் பூவேலைப்பாடுகள் 


( v ) பூத்தையல் வேலை செய்த பூவணிகள் , நீள் துண்டுகள் அல்லது 
பூ வேலைத் துண்டுகள் , 


( vi ) குறுகலான நெசவுத் துணிகள் 


( 7 ) ( i) புத்தகங்களில் வெளி அட்டைகள் அல்லது அதைப் போன்றவற்றிற்கு 
உபயோகப்படுத்தப்படும் பசை அல்லது மாவுச் சத்துக்கள் பூசப்பட்ட நெசவுத் துணிகள் 
மற்றும் நகலெடுக்கும் துணி சித்திரம் வரைய தயார் செய்யப்பட்ட கித்தான் , 
பசையூட்டப்பட்ட அல்லது அதைப் போன்ற விறைப்பாக்கப்பட்ட நெசவுத்துணி 


(ii) நைலான் முறுக்கு நூலினாலான உருளிகளில் பயன்படுத்தப்படும் நூலிழைத் 
துணிகள் அல்லது பாலியமைட்டுகள் , பாலியஸ்டர்கள் அல்லது விஸ்கோஸ் ரேயான் 
துணிகள் 


( iii) பிளாஸ்டிக்கினால் செறியூட்டப்பட்ட , மேற்பூச்சுடைய , மேற்பரப்பபட்ட அல்லது 
பளபளப்பூட்டப்பட்ட நெசவுத் துணிகள் 


(iv ) துணிக் கற்றை அல்லது துணிக் கற்றைக் கொண்ட தயாரிப்புகளால் 
பகுதியாக அல்லது முழுவதுமாக மேற்பரப்பபட்ட துணிகள் 


( 8 ) நீள் அடுக்குத் துணிகள் உள்ளடங்கலான , அடுக்குத் துணிகள் மற்றும் 
பின்னப்பட்ட அல்லது கொக்கி ஊசிமூலம் பின்னப்பட்ட பூத்துவாலைத் துணிகள் , 


ஐந்தாம் 


இணைப்புப் 
பட்டியலுக்கான 
திருத்தம் . 


5 . முதன்மைச் சட்டத்தின் ஐந்தாம் இணைப்புப் பட்டியலில் 13 - ஆம் வரிசை 
எண்ணிற்கும் அது தொடர்பான பதிவிற்கும் பின்பு , பின்வரும் வரிசை எண்ணும் அது 
தொடர்பான பதிவும் சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


“ 14 . ஆசிய வளர்ச்சி வங்கி . ”. 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


